World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@gmail.com 


த 7 
ஜெபம்‌ - பாடம்‌ 03 


நம்முடைய முதல்‌ பாடத்தில்‌ இயேசு எவ்வாறு ஜெபம்‌ 
செய்ய தனியாக வெளியே சென்றார்‌ என்பதையும்‌, ஒவ்வொரு 
கணமும்‌ தேவனோடு தொடர்புகொண்டு நம்‌ வாழ்க்கையை 
எவ்வாறு வாழ வேண்டும்‌ என்பதையும்‌ பார்ததோம்‌. 
இரண்டாவதாக, அப்போஸ்தலர்கள்‌ சபைக்காக எப்படி 
ஜெபம்‌ செய்தார்கள்‌ என்பதை நாம்‌ பார்த்தோம்‌, அவர்கள்‌ 
தேவனை பற்றிய அறிவுடன்‌ நிரப்பப்படுவார்கள்‌, அவருக்காக 
மட்டுமே வாழ்வார்கள்‌. அவர்கள்‌ எந்த உடல்‌ தேவைக்காக 
எப்போதும்‌ ஜெபம்‌ செய்தது இல்லை. சாசபைர்பாக 
செய்யப்பட்ட ஒவ்வொரு ஜெப கோரிக்கை அவர்களின்‌ 
ஆவிக்குரிய வாழ்க்கையுடன்‌ தொடர்புடையது. 


இநத பாடத்தில்‌, ஆரம்பகால சபையும்‌ அப்போஸ்தலர்களும்‌ 


ஜெபிக்கும்படி நமக்கு கட்டளையிட்டதைப்‌ பார்ப்போம்‌. 


1 தெசலோனிக்கேயர்‌ 5:17, இடைவிடாமல்‌ 
ஜெபம்பண்ணுங்கள்‌. 


பின்வருவனவற்றை ஆராய்வோம்‌: 


ரோமர்‌ 15:30-32, Brothers and sisters, I beg you to help me in my work 
by praying to God for me. Do this because of our Lord Jesus and the love 
that the Holy Spirit gives us. Pray that I will be saved from the 
nonbelievers in Judea and that this help I bring to Jerusalem will please 
God’s people there. Then, if God wants me to, I will come to you with joy, 
and together you and I will have a time ofrest. The God who gives peace 
be with you all. Amen. (NCV) 


30. மேலும்‌ சகோதரரே தேவசிததத்தினாலே நான்‌ 
சந்தோஷத்துடனே உங்களிடத்தில்‌ வந்து உங்களோடு 
இளைப்பாறும்படியாக, 37. யூதேயாவிலிருக்கிற 
அவிசுவாசிகளுக்கு நான்‌ தப்புவிக்கப்படும்படிக்கும்‌, நான்‌ 
எருசலேமிலுள்ள பரிசுத்தவான்களுக்குச்‌ செய்யப்போகிற 
தர்மசகாயம்‌ அவர்களால்‌ அங்கெரிக்கப்படும்படிக்கும்‌, 32. 
நீங்கள்‌ தேவனை நோக்கிச்‌ செய்யும்‌ ஜெபங்களில்‌ நான்‌ 


போராடுவதுபோல நீங்களும்‌ என்னோடுகூடப்‌ 
போராடவேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிமித்தமும்‌, ஆவியானவருடைய 


அன்பினிமித்தமும்‌, உங்களை வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 


முதலாவதாக, கர்த்தர்‌ தம்முடைய இருதயத்தில்‌ வைத்துள்ள 
வேலையை தன்னால்‌ நிறைவேற்ற முடிக்க ஜெபிக்கும்படி 
இங்கே பவுல்‌ கேட்கிறார்‌. 


இரண்டாவதாக, விசுவாசிகள்‌ அல்லாதவர்களிடமிருந்து, 
தேவனின்‌ வேலையை எதிர்ப்பவர்களிடமிருநது அவர்‌ 
காப்பாற்றப்பட வேண்டும்‌ என்று ஜெபிக்க வேண்டும்‌, 
இதனால்‌ அப்போஸ்தலன்‌ பவுல்‌ தனது ஊழியத்தைத தொடர 
முடியும்‌. 


மூன்றாவதாக, மக்கதோனியா சபையால்‌ கொடுக்கப்பட்ட 
பரிசை எருசலேமில்‌ உள்ள கிறிஸ்தவர்கள்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 


போதகர்கள்‌ டெலி சுவிசேஷகர்கள்‌ என்று 
அழைக்கப்படுபவர்களால்‌ பிரசங்கிக்கப்படுவதைப்‌ பற்றி 
இப்போது ஒரு கணம்‌ சிநீதியுங்கள்‌. தேவன்‌ உங்களுக்காக 
தனது பலகணிகளை திறக்க விரும்புகிறார்‌ என்றும்‌, நீங்கள்‌ 
செய்ய வேண்டியதெல்லாம்‌ உங்கள்‌ “விதை' விதைக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இப்போது 
எல்லாம்‌ எங்கே தவறு நடந்தது? 


கொரிநதியர்க்கு எழுதிய கடிதத்தைப்‌ பாருங்கள்‌. 


2 கொரிந்தியர்‌ 1:8-1, For we do not want you to be ignorant, brethren, 
of our trouble which came to us in Asia: that we were burdened beyond 
measure, above strength, so that we despaired even of life. Yes, we had 
the sentence of death in ourselves, that we should not trust in ourselves 
but in God who raises the dead, who delivered us from so great a death, 
and does deliver us; in whom we trust that He will still deliver us, you also 


helping together in prayer for us, that thanks may be given by many 
persons on our behalf for the gift granted to us through many.(NKJV) 


8. ஆகையால்‌ சகோதரரே, ஆசியாவில்‌ எங்களுக்கு நேரிட்ட 
உபத்திரவத்தை நீங்கள்‌ அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. 
என்னவெனில்‌, பிழைப்போம்‌ என்கிற நம்பிக்கை 
அற்றுப்போகத்தக்கதாக, எங்கள்‌ பலத்திற்கு மிஞ்சின அதிக 
பாரமான வருத்தம்‌ எங்களுக்கு உண்டாயிற்று. 9. நாங்கள்‌ 
எங்கள்மேல்‌ நம்பிக்கையாயிராமல்‌ மரித்தோரை எழுப்புகிற 
தேவன்மேல்‌ நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக, மரணம்‌ 
வருமென்று நாங்கள்‌ எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்‌. 10. 
அப்படிப்பட்ட மரணத்தினின்றும்‌ அவர்‌ எங்களைத்‌ 
தப்புவித்தார்‌ இப்பொழுதும்‌ தப்புவிக்கறார்‌ இன்னும்‌ 
தப்புவிப்பார்‌ என்று அவரை நம்பியிருக்கிறோம்‌. 11. 
அநேகர்மூலமாய்‌ எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால்‌ 
எங்கள்‌ நிமித்தம்‌ ஸ்தோத்திரங்கள்‌ செலுத்தப்படும்பொருட்டு, 
நீங்களும்‌ விண்ணப்பத்தினால்‌ எங்களுக்கு உதவிசெய்யுங்கள்‌. 
பவுல்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ உள்ள கஷ்டங்களையும்‌, ஜெப உதவி 
மூலம்‌ அதை சமாளிக்க தேவன்‌ அவர்களுக்கு எவ்வாறு 
உதவினார்‌ என்பதையும்‌ இங்கே விவரிக்கிறார்‌! 


2 கொரிந்தியர்‌ 9:12-15, 5௦ two good things will result from this ministry 
of giving—the needs of the believers in Jerusalem will be met, and they 
will joyfully express their thanks to God. As a result of your ministry, they 
will give glory to God. For your generosity to them and to all believers 
will prove that you are obedient to the Good News of Christ. And they will 


pray for you with deep affection because of the overflowing grace God 
has given to you. Thank God for this gift too wonderful for words! (NLT) 


12. இந்தத்‌ தர்மசகாயமாகிய பணிவிடை 
பரிசுத்தவான்‌௧களுடைய குறைவுகளை நீக்குகிறதுமல்லாமல்‌, 
அநேகர்‌ தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே 
சம்பூரணபலனுள்ளதாயும்‌ இருக்கும்‌. 13. அவர்கள்‌ இநதத 
தர்மசகாயததினாலாகயெ நன்மையை அநுபவித்து, நீங்கள்‌ 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக கீழ்ப்படிதலோடே 
அறிக்கையிட்டிருக்கிறதினிமிததமும்‌, தங்களுக்கும்‌ மற்ற 
அனைவருக்கும்‌ நீங்கள்‌ உதாரத்துவமாய்த 
தர்மஞ்செய்கிறதினிமித்தமும்‌, அவர்கள்‌ தேவனை 


மகிமைப்படுதத; 14. உங்களுக்காக வேண்டுதல்செய்து, தேவன்‌ 
உங்களுக்கு அளித்த மிகவும்‌ விசேஷித்த கருபையினிமித்தம்‌ 
உங்கள்மேல்‌ வாஞ்சையாயிருகதறொர்கள்‌. 15. தேவன்‌ அருளிய 
சொல்லிமுடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்‌. 


கொரிந்திய சபை எருசலேமில்‌ உள்ள சபைக்கு கொடுப்பதன்‌ 
மூலம்‌ தேவன்‌ மகிமைப்படுவார்‌ என்று அப்போஸ்தலன்‌ 
பவுல்‌ இங்கே குறிப்பிடுகிறார்‌. எருசலேமில்‌ ஏற்பட்ட பெரிய 
பஞ்சத்தின்‌ காரணமாகவே இந்த காணிக்கை எடுக்கப்பட்டது, 
இதற்காக அப்போஸ்தலன்‌ பவுல்‌ மக்கதோனியாவில்‌ உள்ள 
தேவாலயங்களிலிருநது பணம்‌ சேகரித்தார்‌ இதனால்‌ 
போராடும்‌ விசுவாசிகளைக கவனிக்க முடியும்‌. 
அப்போஸ்தலன்‌ பவுல்‌ தனக்காகவோ அல்லது தன்‌ 
ஊழியத்திற்காகவோ ஒருபோதும்‌ பணம்‌ திரட்டவில்லை. 


எபேசியர்‌ 0:18-20, Pray in the Spirit at all times and on every occasion. 
Stay alert and be persistent in your prayers for all believers everywhere. 
And pray for me, too. Ask God to give me the right words so I can boldly 
explain God’s mysterious plan that the Good News is for Jews and 
Gentiles alike. I am in chains now, still preaching this message as God’s 


ambassador. So pray that I will keep on speaking boldly for him, as I 
Should. (NLT) 


18. எந்தச்‌ சமயத்திலும்‌ சகலவிதமான வேண்டுதலோடும்‌ 
விண்ணப்பத்தோடும்‌ ஆவியினாலே ஜெபம்பண்ணி, 
அதன்பொருட்டு மிகுந்த மனஉறுதியோடும்‌ சகல 
பரிசுத்தவான்௧ளுக்காகவும்‌ பண்ணும்‌ வேண்டுதலோடும்‌ 
விழித்துக்கொண்டிருங்கள்‌. 19. சுவிசேஷத்திற்காகச்‌ 
சங்கிலியால்‌ கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான்‌ 
அதைப்பற்றிப்‌ பேசவேண்டியபடி தைரியமாய்ப்‌ 
பேசத்தக்கதாக, 20. நான்‌ தைரியமாய்‌ என்‌ வாயைத்திறந்து 
சுவிசேஷத்தின்‌ இரகசியத்தை அறிவிகறைதற்கு வாக்கு எனக்கு 


கொடுக்கப்படும்படி எனக்காகவும்‌ விண்ணப்பம்பண்ணுங்கள்‌. 


அப்போஸ்தலன்‌ பவுல்‌ தனது பிரசங்கத்தில்‌ தைரியமாக 
இருக்க என்று ஜெப உதவி கேட்பதை இங்கே மீண்டும்‌ 
காண்கிறோம்‌. அநத சமயத்தில்‌, அவர்‌ வீட்டுக்‌ காவலில்‌ 
இருந்தபோதிலும்‌, அவர்‌ விடுதலையைப்‌ பெற ஜெபிக்கும்படி 
அவர்களிடம்‌ கேட்கவில்லை, மாறாக அவர்‌ தனது 
சங்கிலிகளில்‌ இருக்கும்போதே தைரியமாக தேவனுடைய 
செய்தியைப்‌ பிரசங்கிக்கிறார்‌. 


ஆவிக்குரிய அனைத்து விசுவாசிகளுக்காகவும்‌ ஜெபிக்கும்படி 
அவர்‌ அவர்களுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌ !! 


பிலிப்பியில்‌ உள்ள தேவாலயத்திற்கு: 


பிலிப்பியர்‌ 4: 6-7, Be anxious for nothing, but in everything by prayer 
and supplication, with thanksgiving, let your requests be made known to 
God; and the peace of God, which surpasses all understanding, will 
guard your hearts and minds through Christ Jesus.(NKJV) 


6. நீங்கள்‌ ஒன்றுக்குப்‌ கவலைப்படாமல்‌, எல்லாவற்றையுங்‌ 
குறித்து உங்கள்‌ விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய 
ஜெபத்தினாலும்‌ வேண்டுதலினாலும்‌ தேவனுக்குத்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌. 7. அப்பொழுது, எல்லாப்‌ 
புத்திக்கும்மேலான தேவசமாதானம்‌ உங்கள்‌ இருதயங்களையும்‌ 


உங்கள்‌ சிந்தைகளையும்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாககீ 
காத்துக்கொள்ளும்‌. 


கொலோசே இல்‌ உள்ள சபைக்கு : 


கொலோசெயர்‌ 4:2-4, Continue earnestly in prayer, being vigilant in 
it with thanksgiving; meanwhile praying also for us, that God would open 


to us a door for the word, to speak the mystery of Christ, for which I am 
also in chains, that I may make it manifest, as I ought to speak. (NKJV) 


2 டைவிடாமல்‌ ஜெபம்பண்ணுங்கள்‌, ஸ்தோத்திரத்துடன்‌ 
ஜெபத்தில்‌ விழித்திருங்கள்‌. 3. கிறிஸ்துவினுடைய 
இரகசியத்தினிமித்தம்‌ கட்டப்பட்டிருக்கற நான்‌ அந்த 
இரகசியத்தைககுறித்துப்‌ பேசவேண்டியபிரகாரமாய்ப்‌ பேசு 
அதை வெளிப்படுத்துவதற்கு, 4. திருவசனம்‌ செல்லும்படியான 
வாசலை தேவன்‌ ம்ப எங்களுக்காகவும்‌ 


வேண்டிக்கொள்ளுங்கள்‌. 


1 தெசலோனிக்கேயர்‌ 5:23-25, சமாதானத்தின்‌ தேவன்‌ தாமே 
உங்களை முற்றிலும்‌ பரிசுத்தமாக்குவாராக, உங்கள்‌ ஆவி 
ஆத்துமா சரீரம்முழுவதும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி 
காக்கப்படுவதாக. 24. உங்களை அழைக்தநெவர்‌ 
உண்மையுள்ளவர்‌, அவர்‌ அப்படியே செய்வார்‌. 25. சகோதரரே, 
எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்‌. 

2 தெசலோனிக்கேயர்‌ 3: 1-5, My last words to you, Christian brothers, 
are that you pray for us. Pray that the Word of the Lord will go out over 
all the land and prove its power just as it did with you. Pray that we will 
be kept from sinful men, because not all men are Christians. But the Lord 
is faithful. He will give you strength and keep you safe from the devil. We 
have faith in the Lord for you. We believe you are doing and will keep on 


doing the things we told you. May the Lord lead your hearts into the love 
of God. May He help you as you wait for Christ. (NLV) 


1. ஆகையால்‌, நாங்கள்‌ இனிப்‌ பொறுத்திருக்கக்கூடாமல்‌, 


அத்தேனே பட்டணத்தில்‌ தனித்துவிடப்படுகிறது 
நன்மையென்று நினைத்து, 2. இந்த உபத்திரவங்களினாலே 
ஒருவனும்‌ அசைக்கப்படாதபடிக்கு உங்களைத 


திடப்படுத்தவும்‌, உங்கள்‌ விசுவாசத்தைப்பற்றி உங்களுக்குப்‌ 
புத்திசொல்லவும்‌, நம்முடைய சகோதரனும்‌ தேவ 
ஊழியக்காரனும்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தில்‌ எங்கள்‌ 
உடன்வேலையாளுமாயை தீமோத்தேயுவை அனுப்பினோம்‌. 3. 
இப்படிப்பட்ட உபத்திரவங்களைச்‌ சகிக்க நாம்‌ நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறோமென்று நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்களே. 4. நமக்கு 
உபத்திரவம்‌ வருமென்று நாங்கள்‌ உங்களிடத்திலிருநதபோது, 
உங்களுக்கு முன்னறிவித்தோம்‌; அப்படியே வந்து 
நேரிட்டதென்றும்‌ அறிநதிருக்கிறீர்கள்‌ .5. ஆகையால்‌ நான்‌ 
இனிப்‌ பொறுத்திருக்கக்கூடாமல்‌, எங்கள்‌ வேலை வீணாய்ப்‌ 
போகத்தக்கதாகச்‌ சோதனைக்காரன்‌ உங்களைச்‌ 
சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று, உங்கள்‌ 
விசுவாசத்தை அறியும்படிக்கு, அவனை அனுப்பினேன்‌. 


1 Timothy 2:1-5, First of all, I ask you to pray much for all men and to 
give thanks for them. Pray for kings and all others who are in power over 


us 50 we might live quiet God-like lives in peace. It is good when you pray 
like this. It pleases God Who is the One Who saves. He wants all people 
to be saved from the punishment of sin. He wants them to come to know 
the truth. There is one God. There is one Man standing between God and 
men. That Man is Christ Jesus. He gave His life for all men so they could 
20 free and not be held by the power of sin. God made this known to the 
world at the right time. This is why I was chosen to be a teacher and a 
missionary. I am to teach faith and truth to the people who do not know 
God. I am not lying but telling the truth. (NLV) 


1. நான்‌ பிரதானமாய்ச்‌ சொல்லுகிற புத்தியென்னவெனில்‌, 
எல்லா மனுஷருக்காகவும்‌ விண்ணப்பங்களையும்‌ 
ஜெபங்களையும்‌ வேண்டுதல்களையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ 
பண்ணவேண்டும்‌;2 . நாம்‌ எல்லாப்‌ பக்தியோடும்‌ 
நல்லொழுக்கத்தோடும்‌ கலகமில்லாமல்‌ மைதலுள்ள 
ஜீவனம்பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும்‌, அதிகாரமுள்ள 
யாவருக்காகவும்‌ அப்படியே செய்யவேண்டும்‌. 3. நம்முடைய 
இரட்சகராகிய தேவனுக்குமுன்பாக அது நன்மையும்‌ 
பிரியமுமாயிருககிறது. 4. எல்லா மனுஷரும்‌ 
இரட்சிக்கப்படவும்‌, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்‌, 
அவர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 5. தேவன்‌ ஒருவரே, 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மதீதியஸ்தரும்‌ ஒருவரே 


எபிரேயர்‌ 13:18-19, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்‌; 
நாங்கள்‌ நல்மனச்சாட்சியுள்ளவர்களாய்‌ எல்லாவற்றிலும்‌ 
யோக்கியமாய்‌ நடக்க விரும்புகிறோமென்று 
நிச்சயித்திருக்கிறோம்‌. 19. நான்‌ அதிச்க்ரெமாய்‌ உங்களிடத்தில்‌ 
வரும்படிக்கு நீங்கள்‌ இப்படி வேண்டிக்கொள்ளும்படி 
அதிகமாய்க்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 


அப்போஸ்தலன்‌ பவுல்‌ விசுவாசிகளிடம்‌ தனக்காக 
ஜெபிக்கும்படி கேட்பதற்கு முன்பு, அவர்களுக்காக ஜெபம்‌ 
செய்கிறார்‌ ஜெபத்தை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றும்படி 
அவர்‌ அவர்களை வலியுறுததுகிறார்‌ பின்னர்‌ அவருக்காக 
ஜெபிக்கும்படி அவர்‌ கேட்கிறாந்‌ முக்கியமாக தேவனின்‌ 
செய்தியைப்‌ பிரசங்கிப்பதில்‌ தைரியம்‌ மற்றும்‌ 
இரண்டாவதாக மக்களுக்கு சிறந்தது கிடைக்க . 


ரோமர்‌ 15:30-32 - அவருக்காக ஜெபிக்கும்படி அவர்‌ 
கேட்கும்போது, மற்றவர்களுக்கு பயனளிக்கும்‌ 
விஷயங்களுக்கான கோரிக்கைகளை அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 
பவுல்‌ முதலில்‌ அவர்களுக்காக ஜெபித்தார்‌ (ரோமர்‌ 1:9-12), 
பின்னர்‌ இரட்சிக்கப்படாதவர்களுக்காக அவர்‌ செய்த 
ஜெபத்தைக்‌ குறிப்பிட்டார்‌ (ரோமர்‌ 10:1). 


எபேசியர்‌ 6:/8-20 - பவுல்‌ அவருக்காக ஜெபிக்கும்படி 
கேட்கிறார்‌ அவர்‌ நற்செய்தியை அறிவிப்பதில்‌ ஒரு 
குறிப்பிட்ட முக்கியத்துவத்துடன்‌, மற்றவர்களுக்கு 
பயனளிக்கும்‌. பவுல்‌ முதலில்‌ அவர்களுக்காக ஜெபித்தார்‌ (1: 
15-19 மற்றும்‌ 3: 14-19); பின்னர்‌ எல்லா இடங்களிலும்‌ உள்ள 
கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கும்படி அவர்‌ கேட்டார்‌. 


கொலோசெயர்‌ 4:2-4 - இங்கே மீண்டும்‌, பவுல்‌ அவருக்காக 
ஜெபிக்கும்படி கேட்கிறார்‌ அவர்‌ நற்செய்தியை அறிவிப்பதில்‌ 
ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவத்துடன்‌, மற்றவர்களுக்கு 
பயனளிக்கும்‌. பவுல்‌ முதலில்‌ அவர்களுக்காக ஜெபித்தார்‌ (1:9- 
12). 


2 தெசலோனிக்கேயர்‌ 3:1-2 - பவுல்‌ அவர்களுக்காகவும்‌ 
அவருடன்‌ இருப்பவர்களுகீகாகவும்‌ ஜெபிக்கும்படி 
கேட்கிறார்‌ அவர்‌ நற்செய்தியை அறிவிப்பதில்‌ கவனம்‌ 
செலுத்தவும்‌ மக்கள்‌ அதை ஏற்றுக்கொள்வதாகவும்‌. 
நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்‌, அவர்கள்‌ 
விடுவிக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்கிறார்‌. பவுல்‌ அவர்களுக்காக முதலில்‌ ஜெபம்‌ செய்தார்‌ 
(1:11-12). 


அப்போஸ்தலன்‌ பேதுரு கிறிஸ்தவர்களையும்‌ ஜெபிக்கும்படி 
கேட்டுள்ளார்‌. 


1 பேதுரு 4:7-11, எல்லாவற்றிற்கும்‌ முடிவு சமீபமாயிற்று; 
ஆகையால்‌ தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து, 
ஜெபம்பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள்‌. &. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக ஒருவரிலொருவர்‌ ஊக்கமான 
அன்புள்ளவர்களாயிருங்கள்‌; அன்பு திரளான பாவங்களை 
மூடும்‌. 9, முறுமுறுப்பில்லாமல்‌ ஒருவரையொருவர்‌ 
உபசரியுங்கள்‌. 10. அவனவன்‌ பெற்ற வரத்தின்படியே நீங்கள்‌ 
தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளைப்‌ 
பகிரந்துகொடுக்கும்‌ நல்ல உகீகிராணககாரர்போல, 


ஒருவருக்கொருவர்‌  உதவிசெய்யுங்கள்‌. 11. ஒருவன்‌ 


போதித்தால்‌ தேவனுடைய வாக்கியங்களின்படி 
போதிக்கக்கடவன்‌; ஒருவன்‌ உதவிசெய்தால்‌ தேவன்‌ 
தநீதருளும்‌ பெலத்தின்படி செய்யக்கடவன்‌; 


எல்லாவற்றிலேயும்‌ இயேசுகிறிஸ்துமூலமாய்‌ தேவன்‌ 
மகிமைப்படும்படியே செய்வீர்களாக; அவருக்கே மகிமையும்‌ 
வல்லமையும்‌ சதாகாலங்களிலும்‌ உண்டாமிருப்பதாக. ஆமென்‌. 


முடிவுரை : 
மேலே உள்ள எல்லாவற்றிலிருந்தும்‌ பின்வரும்‌ முடிவை 
காண்போம்‌: 

1. ஜெப தேவைகளுக்காக தம்மிடம்‌ வரும்படி 


அப்போஸ்தலர்கள்‌ ஒருபோதும்‌ கிறிஸ்தவர்களிடம்‌ 
சொன்னதில்லை. 


நாம்‌ இப்போது படித்துள்ள வேதவாக்கியங்களில்‌ இருந்து, 
ஒருமுறை அப்போஸ்தலர்கள்‌ யாராவது ஜெபததிற்கு 
தம்மிடம்‌ வர யாராவது கேட்டார்களா? . அப்படியானால்‌, 


இநத போதகர்கள்‌ என்று அழைக்கப்படுகிறவர்கள்‌, 
விசுவாசிகளை அவர்களது ஜெபங்களுக்கு ஏன்‌ 
அழைக்கிறார்கள்‌? 


மக்களை தவறாக வழிநடத்தும்‌ பாதை சரியானது என்று நீங்கள்‌ 
நினைக்கிறீர்களா? 


அவர்கள்‌ பிரார்த்தனை எண்ணெய்‌ பிரார்த்தனை துணி, 
பிரார்த்தனை புத்தகம்‌ முதலியன விற்க முயற்சித்து , இதை 
வைத்து ஒரு மார்க்கெட்டிங்‌ கருவியை செய்துள்ளனர்‌. 
வேதத்தில்‌ உள்ள அப்போஸ்தலர்களில்‌ யாரும்‌ தனக்காக 
அல்லது தங்களுடைய ஊழியத்திற்காக பணம்‌ கேட்கவில்லை. 
பின்னர்‌ இந்த போதகர்கள்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌, 
ஏன்‌ மக்களுக்கு பங்குதாரர்‌ திட்டங்களை விற்பனை 
செய்கிறார்கள்‌? 


10 


2. அப்போஸ்தலர்கள்‌ கிறிஸ்தவர்களை அவர்களுக்காக 
ஜெபிக்கும்படி கேட்டார்கள்‌. 


வேதவாகீகியங்களில்‌ இருநது, ஜெபத்திற்காக 
விசுவாசிகளைக கேட்டு அப்போஸ்தலர்கள்‌ கேட்கிறார்கள்‌ 
என்று நாம்‌ பார்க்கிறோம்‌. பின்னர்‌ இந்த போதகர்கள்‌ ஏன்‌ 
உங்களை ஜெபிக்கும்படி கேட்கவில்லை? 


கடைசியாக நீங்கள்‌ ஒரு தலைவர்‌ ஒரு போதகர்‌ அல்லது ஒரு 
சுவிசேஷகன்‌, அவர்‌/அவள்‌ மக்களுக்கு முன்பாக ஒரு 
தெளிவான மனசாட்சியைக்‌ கொண்டு ஒரு கெளரவமான 
வாழ்க்கையை வாழ ஜெபிக்கும்படி எப்போது கேட்டார்‌? 


3. கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலன்‌ பவுலின்‌ ஜெப 
விண்ணப்பம்‌ என்ன? 


* தேவன்‌ அவருக்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கவும்‌ அதை மக்கள்‌ கேட்கவும்‌ வாய்ப்பு 
வழங்க வேண்டும்‌ என ஜெபிக்க சொன்னார்‌ ! 
கொலோசெயர்‌ 4:3. 

* எதை பேசுவது என்பதை அறிய ! 22/௭௪ 6:12-. 

சேதியை தெளிவாக பேசவும்‌ ! கொலோசெயர்‌ 4:4. 


VY VY 


செய்தியை பிரசங்கிக்க தைரியம்‌, பயமில்லாமை உடன்‌ 
இருக்க! எபேசியர்‌ 6: 19-20. 

* செய்தி பலரால்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவது 
மட்டுமல்லாமல்‌, அது பரவி கனப்படுத்த பட 
வேண்டும்‌ என்பதும்‌! 2 தெசலோனிக்கேயர்‌ 3: 1. 


ஆனால்‌ இந்த ஊழியக்காரரிடமிருநது இப்போது நாம்‌ என்ன 
கேட்கிறோம்‌?! 


11 


Vv 


பயண கிருபைக்காக (though we travel a thousand times 
comfortable than during Biblical times) 


பொருளாதார தேவைகள்‌ சநதிக்கப்பட ! 
நல்லாசுகம்‌ ! 


தேவ பாதுகாப்பு ! 


VV YY 


தேவனுடைய ஊழியக்காரன்‌ என்று அடையாளம்‌ 
காட்டிக்கொள்ள தேவ ஆவியின்‌ உதவி. 


VY 


அவர்கள்‌ எந்த வேதாகமத்தை படிக்கிறார்கள்‌ அல்லது 
இங்கே தேவனுடைய வார்த்தையைப்‌ பற்றி தவறாகப்‌ 
புரிந்துகொள்கிறார்களா?? 


மனிதர்களின்‌ மரபுகளைப்‌ பின்பற்றுவதை விட, தேவனுடைய 
வார்த்தையின்படி நடக்க தயவுசெய்து ஒரு தீர்மானத்தை எடுக்க 
முடியுமா?? 


12 


